Kerala Gazette No . 12 dated 24th March , 2015 . 
PART I 


Section iii 


GOVERN 


வலு 


போகல 


KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எச் ) துறை 
அறிக்கை 

2014 ஜூன் 24 . 
எண் 24144/ச . இ . எச் . 2 /2013/சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1189 மிதுனம் 10 / 
1936 ஆஷாடம் 3 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2014 ஜூன் 24ஆம் தேதி ஆளுநரின் 
அனுமதி கிடைத்துள்ளது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . பி . ராமராஜ பிரேம் பிரசாத் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2014 - ன் சட்ட 


ம் எண் 24 


2014 - ன் கேரள கூட்டுறவு சங்கங்கள் (திருத்த ) சட்டம் 

1969 - ன் கேரள கூட்டுறவு சங்க சட்டத்தை மேலும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முகவுரை. - 1969 - ன் கேரள கூட்டுறவு சங்கங்கள் ( 1969 - ன் 21 ) 
சட்டத்தை பின் வரும் நோக்கங்களுக்காக மேலும் திருத்தம் செய்வது 
உகந்ததாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டில் பின் வருமாறு 
சட்டம் இயற்றப்படுகிறது . 


1 . சுருக்கத் தலைப்பும் தொடக்கமும் . -- (1) இந்த சட்டம் 2014 - ன் கேரள 
கூட்டுறவு சங்கங்கள் (திருத்த ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2013 நவம்பர் 23 - ம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 


2 . பிரிவு 2 - ல் திருத்தம் . - 1969 - ன் கேரள கூட்டுறவு சங்கங்கள் 
சட்டத்தின் ( 1969 - ன் 21 ) ( இதன் பிறகு முதன்மைச் சட்டம் என்று 
அழைக்கப்படும் ) பிரிவு 2 - ன் உட்பிரிவு ( ஐ எ ) - க்கு பதிலாக பின்வரும் 
உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

“ ( ஐ எ ) " மாவட்ட கூட்டுறவு வங்கி " எனில் அதன் உறுப்பினர் 
களுக்கும் தனிநபர்களுக்கும் கடன் அளிப்பதற்கு நிதி திரட்டுவது என்ற 
முதன்மை நோக்கமுடையதும் ஒரு வருவாய் மாவட்டத்தில் அதிகாரமுடையதும் 
அத்தகைய வருவாய் மாவட்டத்தின் தலைமையில் உள்ள எந்த ஒரு 
பிரிவிலும் உட்பட்ட ஆரம்ப சங்கங்களும் கூட்டமைப்பு கூட்டுறவு 
சங்கங்களும் மத்திய சங்கங்களும் அதனுடைய உறுப்பினர்களாக 
இருப்பதும் பிரிவு 18 - ன் துணைப்பிரிவு (1 ) - ல் உள்ள காப்புவாசகத்தில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பெயரளவில் அல்லது அசோஸி யேட்டு 
உறுப்பினர்கள் உடையதுமான ஒரு மத்திய சங்கம் என பொருள்படும்; " . 

3 . பிரிவு 18 - ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 18 - ன் 
துணைப்பிரிவு (1)- ல் தற்போதுள்ள காப்பு வாசகத்திற்கு பிறகு பின்வரும் 
காப்பு வாசகம் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

“ எனினும் , ஒரு மாவட்ட கூட்டுறவு வங்கிக்கு அதன் செயல்பாட்டு 
எல்லையில் வசிக்கும் எந்த ஒரு தனிநபர் முதலீட்டாளரையோ எந்த 
ஒரு கடன் பெற்றவரையோ அதனுடைய பெயரளவில் அல்லது 
அசோஸியேட்டு உறுப்பினராக சேர்க்கப்படலாம் . 


4 . பிரிவு 80எ - ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 80 எ - ன் 
துணைப்பிரிவு (1) - ல் , 

(i ) " சங்கங்களின் ஊழியர்களுக்கும் " என்ற சொற்களுக்குப் பிறகு 
மற்றும் இந்த சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் உருவாக்கப்பட்ட வாரியங்களின் 
ஊழியர்களுக்கும் ” என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

(ii ) “ அல்லது வாரியங்கள் " என்ற சொற்கள் இறுதியில் 
சேர்க்கப்பட வேண்டும் . 


5 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . -- (1) 2014- ன் கேரள கூட்டுறவு சங்கங்கள் 
( திருத்த ) அவசரச்சட்டம் ( 2014- ன் 1) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்கூறிய 
அவசரச்சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் சட்டத்தின்கீழ் 
செய்ததோ செய்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் காரியமோ 
எடுத்ததோ எடுத்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் நடவடிக்கையோ , 
இந்தசட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் சட்டத்தின் கீழ் 
செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்படவேண்டும் . 


